






































































































































காலியில்‌ சாய்ந்துகொண்டு சப்‌-இன்ஸ்பெக்டர்‌ 
இருளப்பனை எதிர்நோக்கியிருந்தார்‌; இருளப்ப 
னைக்‌ கண்டதும்‌, உடனே காரியப்‌ பேச்சைத்‌ 
தொடங்கினார்‌. | 

(இருளப்பா! இன்று காலை மணலூர்‌ மேடை 
சுப்பிரமணிய முதலியாருடைய பணப்‌ பை உனக்கு 
அகப்பட்டதைப்‌ பார்த்ததற்குச்‌ சாட்சி இருக்கிறது” 
என்ளுர்‌. 

இருளப்பன்‌ திகைத்துப்‌ போய்‌ சப்‌-இன்ஸ்‌ 
பெக்டரைத்‌ பார்த்து “நான்‌ எடுத்ததாகவா சொல்லு 
கிறார்கள்‌?” என்று கேட்டான்‌. 

ஆம்‌” 

“ஆ! அதை நான்‌ பார்த்ததுகூட இல்லையே!? 

“நல்லது! நீ எடுக்கும்போது பார்த்த சாட்சி 
இருக்கிறது.” 

உட1 அண்‌ ,நானா....... என்னையா?....... பார்த்தது 


“கிருஷ்ணன்‌” 

இருளப்பனுக்கு இப்பொழுது தான்‌ ஞாபகம்‌ 
வந்தது; விஷயமெல்லாம்‌ விளங்கிற்று. கோபத்தால்‌ 
கண்கள்‌ சிவந்தன. “ஆ! அவனா பார்த்தான்‌? ஆம்‌, 
ஆம்‌! இந்த மணிக்கயிற்றை எடுக்கப்‌ பார்த்தான்‌! 
பாருங்கள்‌ எஜமான்களே! இதேதோ இருக்கிறது!' என்று 
பரபரப்போடு தன்‌ மடிச்சீலைக்குள்‌ கையை விட்டுத்‌ 
தடவி ஒரு துண்டுக்‌ கயிற்றை வெளியே எடுத்தான்‌. 

சப்‌ இன்ஸ்பெக்டஜேரரோ அவநம்பிக்கை 
தோன்றத்‌ தலையசைத்து, “இருளப்பா: கிருஷ்ணன்‌ 

60 

























































































